தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TN/CCN/ 467 / 2009 -11 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
( விலை : ரூ . 0.80 காசு . 


. 


L . 


. 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்ை 


மையே 


யே வெல்லும் 


எண் 49] 


சென்னை, புதன்கிழமை, டிசம்பர் 16 , 2009 
மார்கழி 1 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி VI - பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டப் பிரிவின்கீழ் சங்கங்களைக் கலைத்தல் 

மற்றும் கலைத்தல் அலுவலரை நியமித்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 
ஏ. எச் .டி . சிஜி 8 . பூதூர் ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 7998/ ஈ/ 2009.) 


காஞ்சிபுரம் மாவட்டம் , மதுராந்தகம் கோட்டம் , பூதூர் கிராமத்தில் உள்ள ஏ . எச் .டி . சிஜி . 8 . பூதூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 
பத்து ஆண்டுகளாக செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . 
மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புக்கள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ . எச் . டி . சிஜி 8 . பூதூர் ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவுச் சங்கத்தின் விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் , 1983 - ன் பிரிவு 137(2)( பி ) - ன்கீழ் கலைத்து உத்தரவு 
பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் , 1983 - ன் பிரிவு 138 - ன்கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , மதுராந்தகம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 


இந்த உத்திரவு 2009 - ம் வருடம் நவம்பர் மாதம் 23 - ம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 

ஏ.எச்.டி . சிஜி . 35 . நீலமங்களம் ஆடுவளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 7999/ ஈ/2009 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , மதுராந்தகம் கோட்டம் , நீலமங்களம் கிராமத்தில் உள்ள ஏ .எச்.டி . சிஜி . 35 . நீலமங்களம் ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவு சங்கம் 12 சூன் 1989 - க்குப் பின் செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக 
இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புக்கள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ. எச் . டி . சிஜி . 35 . 
நீலமங்களம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் , 1983 - ன் 
பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் , 1983 - ன் பிரிவு 138 - ன்கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை 
பயன்படுத்தும் முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , மதுராந்தகம் கலைப்பு 
அதிகாரியாக இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2009 - ம் வருடம் நவம்பர் மாதம் 23 - ம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


DTP - VI -1 (T - Sup .) ( 49 ) - 1 


[ 1 ] 


ஏ .எச். டி . சிஜி . 76 . பழவூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந.க . எண் 8019/ 5/2009 .) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , மதுராந்தகம் கோட்டம் , பழவூர் கிராமத்தில் உள்ள ஏ.எச்.டி . சிஜி . 76 . பழவூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கம் பத்து ஆண்டுகளாக செயலற்றுள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . 
மீண்டும் இச்சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புக்கள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ.எச். டி . சிஜி . 76 . பழவூர் ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கத்தின் விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் , 1983 - ன் பிரிவு 137 (2)( பி ) - ன்கீழ் கலைத்து 
உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 


மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் , 1983 - ன் பிரிவு 138 - ன்கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , மதுராந்தகம் கலைப்பு அதிகாரியாக இதன் 
மூலம் நியமிக்கப்படுகிறார் . 


இந்த உத்திரவு 2009 - ம் வருடம் நவம்பர் மாதம் 23 - ம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2009 நவம்பர் 23 . 


கே . எஸ் . சுதர்சனம் , 
மண்டல இணை இயக்குநர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


